﻿119. (நபியே!) உங்களை நற்செய்தி கூறுபவராகவும், எச்சரிக்கை விடுப்பவராகவும் உண்மை (மறை)யுடன் நாம் அனுப்பியுள்யோம். நரகவாசிகளைப் பற்றி உம்மிடம் வினவப்படமாட்டாது.
----------------------------------------
இந்த வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: சொர்க்கம் குறித்து நற்செய்தி கூறுபவராகவும், நரகம் குறித்து எச்சரிக்கை விடுப்பவராகவும் நாம் அனுப்பியுள்யோம் என்று பொருள்.
"நரகவாசிகளைப் பற்றி உம்மிடம் வினவப்படமாட்டாது" என்றால், "உம்மை நிராகரித்தவர்கள் ஏன் நிராகரித்தார்கள் என்று உம்மிடம் நாம் கேட்கமாட்டோம்" என்று பொருள்.
இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் தமது ஓதல் முறையில் ("லா துஸ்அலு" என்பதற்குப் பதிலாக) "லன் துஸ்அல" என வாசித்துள்ளார்கள். (பொருள்: ஒருபோதும் உம்மிடம் வினவப்படாது.) மேலும், "லா துஸ்அலு" (உம்மிடம் வினவப்படாது) எனத் தகவல் வாக்கியமாகவே பலரும் வாசித்துள்ளார்கள்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: "எடுத்துச் சொல்வதுதான் உமது கடமை. விசாரணை செய்வது நமது பொறுப்பாகும். (13:40)
அதாஉ பின் யசார் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் அப்துல்லாஹ்  பின் அம்ர் பின் அல்ஆஸ் (ரலி) அவர்களைச் சந்தித்து, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் குணநலன் குறித்து தவ்ராத்தில் இடம்பெற்றதை எனக்குத் தெரிவியுங்கள்" என்று கேட்டேன்.
உடனே "சரி (சொல்கின்றேன்!)" என்று கூறிய அவர்கள், "அல்லாஹ் வின் மீது ஆணையாக! குர்ஆனில் அவர்களின் குணநலன்கள் கூறப்பட்டிருப்பதைப் போன்றே தவ்ராத்திலும் கூறப்பட்டிருந்தன" என்று கூறினார்கள்.
அந்தக் குணநலன்களாவன: (நபியே!) உங்களைச் சாட்சியாளராகவும், நற்செய்தி கூறுபவராகவும், எச்சரிக்கை விடுப்பவராகவும், பாமர மக்களின் பாதுகாவலராகவும் நாம் அனுப்பியுள்யோம். நீங்கள் என்னுடைய அடியார்; என்னுடைய தூதர். உங்களுக்கு "அல்முதவக்கில்" (எல்லா வற்றையும் இறைவனிடமே ஒப்படைத்தவர்) என்று நான் பெயர் சூட்டியுள்ளேன்.
மேலும், தவ்ராத் வேதத்தில் இடம்பெற்றிருப்பதாவது: அவர் கடின சித்தம் கொண்டவரோ, முரடரோ, கடைவீதிகளில் கூச்சலிடுபவரோ அல்லர். ஒரு தீமையை வேறொரு தீமையால் தடுக்கமாட்டார். மாறாக, (அதை) மன்னிப்பார்; பொறுத்துக்கொள்வார். கோணலான ஒரு சமுதாயத்தை அவர் மூலம் சீராக்காத வரை (அல்லாஹ் ) அவ(ரது உயி)ரைக் கைப்பற்றமாட்டான்.
அதாவது மக்கள் அனைவரும் "லா இலாஹ இல்லல்லாஹ் " (அல்லாஹ்  வைத் தவிர வேறு இறைவனில்லை) என்று கூறாத வரை அவர்களை அல்லாஹ்  கைப்பற்றமாட்டான். அவர் மூலம் குருட்டுக் கண்களையும், செவிட்டுக் காதுகளையும், மூடப்பட்ட உள்ளங்களையும் அல்லாஹ்  திறப்பான்.
